


































































































































































































60 சித்த மருத்துவ நோய்நாடல்‌ 


மாத்திரைக்கோல்‌ ஒன்றை இடது கக்கத்திற்கு ஆதாரமாய்‌ வைத்துக்‌ 
கொண்டு பிராணாயாமம்‌ செய்வதும்‌ பொருத்தமாகும்‌. 

பிராணாயாமம்‌ அப்பியாசிக்கும்‌ மந்திரம்‌ “ஒம்‌ சிவாய நம” 
என்னும்‌ அட்‌ சரங்களை ஒரு முறை மனத்திற்குள்ளேயே செபிக்க 8 
மாத்திரையளவு எனக்‌ கணக்கிடப்பட்டிருக்கின்றது. பூரகத்தில்‌ 
இருமுறையும்‌ : இரேசகத்தில்‌ இருமுறையும்‌, கும்பகத்தில்‌ நான்கு 
முறையும்‌ இம்‌ மந்திரத்தை மனதிற்குள்ளேயே செபிக்க 
பிராணாயாம செபம்‌ பூர்த்தியாகும்‌. 

மேலும்‌ பலபேர்‌ பலவிதமான அட்சரங்களை மந்திரமாகப்‌ 
பழகுவதுமுண்டு, “சோ-கம” பூரகத்திலும்‌: “ந.ம” (இரேசகத்திலும்‌: 
“சி.வ.” பூரகத்திலும்‌; “ந.ம” இரேசகத்திலும்‌: “ரா-மா” பூரகத்திலும்‌; 
“ந.ம” இரேசகத்திலும்‌ ஆகிய (இம்‌ மாதிரியான மந்திரங்களைச்‌ 
செபித்தலுமுண்டு. 

மேலும்‌, பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன்‌ மூவரும்‌ பூரகம்‌, கும்பகம்‌, 
இரேசகம்‌ ஆகிய மூன்றுக்கும்‌ முறையே அதி தேவதைகளாகும்‌ 


என்டா. 


ஆசனம்‌ :- பத்மாசனம்‌ அல்லது சித்தாசனம்‌: மான்‌ தோல்‌ மேல்‌ 
உட்கார்ந்து வடக்கு முகமாகயிருந்து மனதை அடக்கி, ஒடுக்கி, 
ஒட்டியான பந்தனம்‌ செய்து “வாசி” யைப்‌ பழகல்‌ வேண்டும்‌. 

முதலில்‌ இடது நாசித்‌ துவாரத்தை அடைத்துக்‌ கொண்டு வலது 
நாசியின்‌ வழியாக 16 மாத்திரையளவு பிராண வாயுவை உள்ளே 
இழுக்க வேண்டும்‌. அதாவது “ஓம்‌ சிவாய நம” என்னும்‌ மந்திரத்தை 
மனதிற்குள்ளேயே இரு முறை செபித்தல்‌ வேண்டும்‌. (இம்‌ மந்திரம்‌ 
ஒரு முறை செபித்தால்‌ 8 மாத்திரையளவுக்குச்‌ சமானமாகும்‌. 


(இதனைப்‌ பூரகம்‌ என்பர்‌. 


உள்‌ இழுத்த காற்றை உடலில்‌ கும்பித்து நிறுத்தி வைப்பது 32 
மாத்திரையளவாகும்‌. அதாவது ''ஓம்‌ சிவாய நம'' என்னும்‌ 
மந்திரத்தை மனதிற்குள்ளேயே நான்கு முறை செபிக்க வேண்டும்‌. 
இதனைக்‌ “கும்பகம்‌” என்பர்‌. 


பிறகு கும்பித்து நிறுத்தி வைத்த வாயுவை இடது நாசியின்‌ 
வழியாக மெதுவாக வெளியிடல்‌ வேண்டும்‌. இதற்கு மாத்திரை யளவு 


















































2. மண்டிலம்‌ முன்று. 

. தீமண்டிலம்‌ (அக்கினிமண்டிலம்‌) : இது பிருதிவியும்‌ அப்பவும்‌ 
கூடிய இடத்தில்‌ நாற்சதுரமாய்‌ நடுவே முக்கோணமாய்‌ உள்ளது. 
இது மூலாதாரத்திற்கு இரண்டு விரற்கடைக்குமேல்‌ இருக்கின்றது. 
மூலாதாரம்‌ முதல்‌ நாபிக்கமலம்‌ வரையிலுமுள்ள இடம்‌ எனவும்‌ 
கூறுவர்‌. 

2. ஞாயிறுமண்டிலம்‌ (ஆதித்த மண்டிலம்‌) ; இது 
இருதயக்கமலத்தில்‌ அறுகோணமாய்‌ வாழைப்பூப்‌ போன்று 
சீழ்நோக்கி இருக்கும்‌. உந்திக்கு நாலுவிரர க்கு மேலிருக்கின்றது. 
இருதயக்கமலம்‌ முதல்‌ கண்டதானம்‌ வரையிலுமுள்ள இடம்‌ 
எனவும்‌ கூறுவர்‌. 















































நோய்முதனாடல்‌ திரட்டு பாகம்‌ - 1 97 


தேரையர்‌ மருத்துப்‌ பாரதத்தில்‌ கூறிய கீழ்க்கண்ட மேற்கோள்‌ 
பற்றி சற்று ஆராய்வோம்‌ :... 


“வாதமாய்ப்‌ படைத்துப்‌ பித்த வன்னியாய்க்‌ காத்துச்‌ சேட்‌்ப 

சீதமாய்த்‌ துடைத்துப்‌ பார௱ந்‌ தேகத்திற்குடியா மைந்து 

பூதவிந்தியாமைவர்‌ பூசை கொண்ட வர்பால்விந்து 

நாதமாங்‌ கிருட்டிண மூர்த்தி நமக்‌ கென்றும்‌ துணையாவாரே” 
எனக கூறியுள்ளதை சித்த மருத்துவத்தில்‌ ஐம்பூதப்‌ 
பொருள்களாலாக்கப்பட்ட எல்லாப்‌ பொருள்களிலும்‌ இறைவன்‌ 
நீக்கமின்றி நிலைத்துத்‌ துணையாய்‌ நின்று, அவற்றினை வாதமாய்ப்‌ 
படைத்தும்‌, பித்தமாய்க்‌ காத்தும்‌, ஐயமாகத்‌ துடைத்தும்‌, 
உயிருக்குயிராகயிருந்து அவைகளால்‌ போற்றப்படுவது போலக்‌ 
கடவுளாகிய கிருட்டிணன்‌ ஐவராகிய பாண்டவரிடத்தில்‌ 
இணைபிரியாது உயிர்க்குயிராய்‌ நின்றனன்‌ எனப்‌ பபோருபட்‌. 
கூறியுள்ளார்‌ நூலாசிரியர்‌. 


ஆனால்‌ இங்கே நாம்‌ கவனிக்க வேண்டியது யாதெனில்‌: 
கிருட்டிணன்‌ பஞ்சபாண்ட வரிடத்தில்‌ உயிருக்குயிராக நின்றனன்‌ 
என்று மட்டிலும்‌ மேலே சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய 
அவர்களிடத்தில்‌ படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ எவ்வித மென்பது 
கூறப்படவில்லை. கவனிக்கவும்‌. பாண்டவர்களை மற்ற 
சீவாத்மாக்களைப்‌ போலவே பாவிக்க வேணும்‌. ஆனால்‌ கிருஷ்ண 
அபிராகிருத சரீரத்துடன்‌ கூடிய கடவுள்‌ (பகவான்‌) என்பதும்‌: 
அவரது கடமை ஆக்கல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ என மூன்றாகும்‌. 
அப்படிப்பட்ட. கிருட்டிண பகவான்‌ இங்கே பாண்டவர்களிடம்‌ 
அதிகமான நட்பு கொண்டிருந்தார்‌ என்பதும்‌: அவரது (|) ஆக்கல்‌ 
சக்தியைக்‌ குறிப்பிடும்‌ போது பஞ்சபாண்ட வர்களுக்குக்‌ கிருஷ்ணன்‌ 
ஊக்கம்‌, உதவி, உற்சாகம்‌, தைரியம்‌ ஆகியவற்றைக்‌ 
காட்டியதேயாகும்‌. இதனால்‌ பாண்டவர்களுக்கு பலம்‌ 
அதிகமாயிற்று எனலாம்‌. (2) காத்தல்‌ சக்தி என்பது முன்‌ காட்டிய 
ஊக்கம்‌, உதவி, உற்சாகம்‌, தைரியம்‌ (இவற்றினாலேற்பட்ட. பலத்தை 
நிலைக்கச்‌ செய்தல்‌ எனலாம்‌. (3) அழித்தல்‌ சக்தி என்பது தனது 
ஆக்கல்‌, காத்தல்‌ கடமையான தெொழில்களுக்குச்‌ சத்துரு 
ஏற்பட்டால்‌ அந்த சத்துருக்களாகிய கெளரவர்களை 
அழித்தலேயாகும்‌. இதுவே நோயை ஒழிப்பது போலாகும்‌. இதுவே 


உவமை உவமானமுமாகும்‌. 


98 சித்த மருத்துவ நோய்நாடல்‌ 

பொதுவாக “ஆக்கல்‌” என்பது சிவபரம்பொருளாகிய பகவான்‌ 
சீவாத்மாவுக்கு ஸ்தூல சூக்கும தேகத்தை அளித்தலேயாகுமென்றும்‌ 
(தனுகரணம்‌); “அழித்தல்‌” என்பது அதே சீவாத்மாவாகிய சூக்கும 
தேகத்தை மறுபடியும்‌ மாயையில்‌ ஒடுங்கச்‌ செய்வது என்றும்‌ 
“காத்தல்‌” என்பது ஸ்தூல சூக்கும தேகத்தோடு படைக்கப்பட்ட. 
சீவாத்மாவுக்கு புவன? போகங்களையும்‌ கொடுத்து நல்வினை 
தீவினைகளுக்கேற்றவாறு அனுபவிக்கச்‌ செய்தலுமாகுமென: சைவ 
சித்தாந்த நூல்கள்‌ கூறுகின்றன. 

இங்கே வாத, பித்த, கபம்‌ என்ற முக்குற்றங்களுக்கு ஒப்பிட்டு 
ஆக்கல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ தொழில்களைக்‌ கூறியிருப்பதால்‌ 
அதற்கேதுவான முறையில்‌ நாம்‌ ஆலோசிக்க வேண்டும்‌. 


ஆகவே கடவுள்‌ ஒன்று: செயல்கள்‌ மூன்று எனப்படும்‌. ஆக்கல்‌, 
காத்தல்‌, அழித்தல்‌ போன்ற செயல்களை அதே கடவுள்‌, தானே 
பிரம்மா, தானே விஷ்ணு, தானே சிவன்‌ என்ற திருநாமங்களோடு 
முறையே மூன்று தொழில்களையும்‌ ஐகத்தின்‌ காரணமாகப்‌ புரிந்து 
வருவதாகவும்‌: அவ்வாறே சித்த மருத்துவத்திலும்‌ அமைந்து 
உடலையும்‌, மனதையும்‌ இயங்கச்‌ செய்யும்‌ சீவன்‌ சிவத்திற்குச்‌ 
சமானமாகவும்‌: வாதம்‌, பித்தம்‌, கபம்‌ என்னும்‌ முத்தொழில்கள்‌ 
இயங்குவதை முறையே ஆக்கல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ 
தொழில்களுக்குச்‌ சமம்‌ எனவும்‌ பெயர்களையமைத்து, சிவத்தைப்‌ 
போலவே சீவனும்‌ உடற்கட்டாகிய சப்த தாதுக்களுக்கு வேண்டிய 
பொருள்களை ஆக்குவதற்கான சக்தியையும்‌: நிலைத்தற்கான 
சக்தியையும்‌: அழித்தற்கான சக்தியையும்‌ பெற்று: அவை முறையே 
வளி, அழல்‌, ஐயம்‌ எனப்‌ பெயர்களைப்‌ பெற்றன. 

அப்பேர்ப்பட்ட சக்தி யாதென்றால்‌, உடற்கு வன்மை தர 
“வேண்டிய குருதி நுண்ணணுக்களைத்‌ தோற்றுவிப்பதும்‌, நிலைக்கச்‌ 
செய்வதும்‌, அழிக்கச்‌ செய்வதுமான தொழில்களை உடலில்‌ 
உயிருள்ள வரையில்‌ உலகப்‌ பொருள்கள்‌ தோன்றுவதும்‌, நிலைத்‌ 
திருப்பதும்‌: அப்பால்‌ அழிவதுமாகிய தன்மையைப்‌ போல்‌ 
தொழில்கள்‌ புரியும்‌ எனவும்‌ சித்த மருத்துவ நூலில்‌ கூறியுள்ளார்கள்‌. 
மற்ற சித்தர்‌ நூல்களில்‌ குருதியில்‌ மட்டிலும்‌ நுண்‌ 
அணுக்களிருப்பதாக கூறப்‌ பட்டிருப்பதாகத்‌ தெரியவில்லை. 








102 சித்த மருத்துவ நோய்நாடல்‌ 


தாது இல்லையென்றால்‌ இத்தியாதிச்‌ செயல்கள்‌ அல்லது 
தொழில்கள்‌ ஒன்றும்‌ நிகழா. 
“ஊணப்டா உடலாச்சு உயிருமாச்சு 
உயிர்போனால்‌ பிணமாச்சு.-உயிர்‌ போமுன்னே 
பூணப்பா வாத பித்த சேத்துமத்தாற்‌ 
பூண்டெடுத்த தேகவளம்‌ புகனுவேனே” 
என்பதனால்‌: உடலில்‌ உயிர்‌ தரித்திருக்கும்‌ வரையில்தான்‌ 
உயிர்த்தாதுவின்‌ பிரபாவம்‌ என்பது நன்கு விளங்கலாயிற்று. 
இதனினின்றும்‌ நாம்‌ தெரிந்து கொள்வது யாதெனில்‌, குருதி நுண்‌ 
அணுக்களை மட்டிலும்‌ ஆக்கல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ தொழில்களுக்கு 
உதாரணமாகக்‌ கூறுவது சரியில்லை என்பது: சப்த 
தாதுக்களிடத்திலும்‌ மூன்று விதச்‌ சக்திகளும்‌ நிகழ்வதாகவும்‌ கருத 
வேண்டும்‌. 
8. கடைசியாக தேரன்‌ கூறிய படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ 
தொழில்கள்‌ யாவை என்பதைக்‌ கவனிப்போம்‌. 


“வாதமாய்ப்‌ படைத்து” என்பதானது “வாதவாயுவாய்ப்‌ படைத்து” 
என்றிருப்பது பொருத்தமானது. ஏனெனில்‌ அடுத்தடுத்து வரும்‌ 
வாக்கியங்கள்‌ “பித்த வன்னியாய்க்‌ காத்து” என்றும்‌. “சேட்பசீதமாயத்‌ 
துடைத்து” என்று மிருப்பதால்‌ “வாத வாயு” வென்று கூறுவது 
பொருத்தமான து. 


(அ) உடலில்‌ உயிர்தரித்திருந்து இயங்குவதற்கு ஆதாரமாகிய 
“உயிர்த்‌ தாது” உண்டாகும்போதே அதாவது கருவுற்பத்தி காலம்‌ 
முதல்‌ தானே மூவகைத்‌ தொழில்களையும்‌ புரியும்‌ பொருட்டு, 
முக்குணங்களையுடைய (சத்துவ.ரஜோ-தமோ குணங்கள்‌) அல்லது 
(வாயு, தேயு, அப்பு குணங்கள்‌) மூன்று பிரிவுகளை அடைகிறது. 
சொல்லளவில்‌ வளி, அழல்‌, ஐயம்‌ (வாத.பித்தம்‌-கபம்‌) என்ற மூன்று 
பிரிவுகளாக வைத்துக்கொள்ள வேணுமே ஒழிய. மூன்று பிரிவுகளும்‌ 
தனித்தனி அல்ல, மூன்றும்‌ ஒன்றாய்‌ முறுக்கிச்‌ சேர்க்கப்பட்ட 
புரிக்குச்‌ சமானமாகவும்‌ சொல்லலாகும்‌. 


உயிர்த்தாது'' முதலில்‌ படைத்தலுக்குக்‌ காரணமாக 
“வாதவாயுவாய்‌” நின்று நாதவிந்து கூட்டுறவால்‌ கருவுற்பத்தியைச்‌ 
செய்கிறது. மனதோடு கூடிய கரணாதிகளும்‌ வாயுக்களும்‌ சேர்ந்து 


























118 சித்த மருத்துவ நோய்நாடல்‌ 


என்பதனால்‌, உடலைப்‌ பெற்ற ஆன்மா (உயிர்‌) இன்ப 
துன்பங்களைப்‌ பெற்று அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடும்பயக்கத்‌ 
துணையாகவுள்ள உடல்‌, நெடுநாள்‌ உய்யுமாறு அவ்வுடற்குத்‌ 
தகுந்தாற்‌ போல்‌ அளவறிந்த உண்க; உயிரை வளர்க்க என 
வற்புறுத்தியுள்ளார்‌. 
3. “அற்ற தறிந்து கடைபிடித்து மாறல்ல 
பகர ப்‌ பசித்து” 
என்பதனால்‌, நோய்‌ வராதிருக்க உடல்‌ அடைந்த 
வேறுபாடுகளையும்‌ தட்ப வெப்ப வேறுபாடுகளையும்‌ நன்கு அறிந்து 
அதற்குத்‌ தகுந்தவாறு உணவு வகைகளையமைத்து செரிப்புத்‌ 
தன்மைக்கு உகந்தவாறு உணவு கொள்க எனக்‌ கூறியதோடு, 
மீண்டும்‌; 
4.  “தீயள வன்றித்‌ தெரியான்‌ பெரிதுண்ணின்‌ 
நோயள வின்றிப்‌ படும்‌.” 
என்பதனால்‌, உடல்‌ நிலை கெட்டுப்‌ பசித்தீகுறைந்து செரிப்புத்‌ 
தன்மை இழந்த காலத்திலும்‌, முன்பு உண்டது போல்‌ பெரிது 
முண்ணின்‌ நோய்‌ பெருகும்‌ எனவும்‌ தெரிவிக்கிறார்‌. 


3. “மாறுபா டில்லாத உண்டி மறுத்துண்ணி 
னூறுபா டில்லை யுயிர்க்கு.” 
என்பதனால்‌, உணவுப்‌ டொருள்களின்‌ பண்பு அறிந்து உடலின்கண்‌ 
அமைந்துள்ள வளி, அழல்‌, ஐயம்‌ ஆகிய முக்குற்றங்களும்‌ 
- மாறுபாடில்லாதபடி (மிகுதல்‌ குறைதல்‌), தடுக்க 
வேண்டுவனவற்றைத்‌ தடுத்தும்‌ வேண்டுவனவற்றைக்‌ 
கூட்டியுமுண்ணின்‌ உயிர்க்கு (வளி, அழல்‌, ஐயம்‌ என்னும்‌ முத்‌ 
தோடங்களுக்கு) துன்பம்‌ விளையா! அதாவது நோயுண்டாகா 
6. “இழிவறிந்‌ துண்பான்்‌௧ ணின்பம்டோ ஸனிற்குங்‌ 
கழிபே ரிரையான்௧க ணோய்‌.” 
என்பதனால்‌, மக்கள்‌ தங்கள்‌ உடல்‌ நிலையை நன்கு அறிந்து அதற்கு 
தகுந்தாற்போல்‌ உண்பாராகில்‌ இன்புற்று வாழ்வார்‌. அவ்வாறன்றி 
அளவற்று கண்டதை மிக மிகக்‌ கொள்ளின்‌ உடல்‌, உயிர்‌ 
பிணிக்கப்பட்டு நீங்காத்‌ துன்பத்தில்‌ மூழ்குவார்‌ என்பதையும்‌ 
முன்னோர்கள்‌ தெரியப்படுத்தியுள்ளார்கள்‌. 


















































138 சித்த மருத்துவ நோய்நாடல்‌ 


கூறவில்லை: பல (இட.ங்களில்‌ நாடு நடையை அறியலா மெனிலும்‌ 
கரத்தின்‌ நாடி விசேட மென்பதுதான்‌ நூல்களில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. ஆயினும்‌, நாடியைப்‌ பற்றிய தனி நூல்கள்‌ 
சித்தர்களியற்றியிருக்கிறகாரணத்தினாலும்‌, மற்றும்‌ கீழ்கண்ட 
விவரங்களைக்‌ கொண்டும்‌, அனுபவத்தைக்‌ கொண்டும்‌ எண்வகைத்‌ 
தேர்வுகளில்‌ நாடியைப்‌ பிரதானமாக வைத்து நோய்களைக்‌ 
கணித்தல்‌ துறந்த நாடியைப்‌ பிரதானமாக வைத்து நோய்களைத்‌ 
துறந்த முறையெனக்‌ கொள்ளல்‌ அவசியமாகும்‌. 

3. நாடி கணிப்பில்‌ தோ்ச்சி பெற்ற மருத்துவன்‌ பிணியாளன்‌ 
அல்லது சுற்றத்தாரின்‌ உதவியின்றிப்‌ பிணியாளனின்‌ நாடியைக்‌ 
கொண்டே பிணியை ஒருவாறு அறியலாம்‌ எங்ஙனமெனில்‌, 
ஞாபகமற்ற நிலையிலோ, ஊமையும்‌ செவிடுமாயுள்ள 
பிணியாளரின்‌ நிலைமையை அறிவதற்கு நாடிகணிப்பு பெரிதும்‌ 
பயன்படும்‌. 

வாதாதி முத்தோடங்களின்‌ குணா குணங்களை நமது 
விரல்களால்‌ நாடி நரம்பு இரத்தக்குழாயின்‌ மேல்‌ வைத்து 
அழுத்தியும்‌, தளர்த்தியும்‌, பார்க்கும்‌ போது நாடியின்‌ துடிப்பின்‌ 
மூலம்‌ அறிகிறோம்‌. கணிக்கும்‌ விரல்கள்‌ கருவிபோன்றவை. 
செவிக்குழாய்‌ உதவியைக்‌ கொண்டு இருதயத்தின்‌ நிலைமையை 
அறிவது போல நாம்‌ நம்‌ கைவிரல்களைக்‌ கொண்டு நாடி. நடையை 
(முக்குற்றங்களின்‌ நிலைமையை) அறிகிறோம்‌. 


4, வாத பித்த ஐயம்‌ என்னும்‌ இவற்றைக்‌ குறிக்கும்‌ நாடி நரம்பு 
இரத்தக்குழாய்கள்‌ யாவும்‌ இருதயத்தின்‌ தொடர்பு. இருதயத்தின்‌ 
தொழில்‌ வேறுபாடுகளை நாடியின்‌ மூலம்‌ நாம்‌ அறிகிறோம்‌. 
இருதயத்தின்‌ நடை உடல்‌ நி ்‌ டக்கம்‌ தேகத்தின்‌. கண்‌ 
ட ்‌ நோயை. ்‌ தெரிந்துகொண்டு வதி ்‌ 
நமக்கு அறிவிக்கின்றது. நாடி, நடையின்‌ போதாபேதங்கள்‌ நன்றாகத்‌ 
தெரியாவிட்டால்‌ தேகத்திலிருக்கும்‌ பிணியின்‌ கூறு செவ்வையாகத்‌ 
தோன்றாவாம்‌. 

3. “நோய்‌ நாடி நோய்‌ முதனாடி யதுத ஸணிக்கும்‌, 

பொய்நாடி வாய்ப்பச்‌ செயல்‌” 


என்பதற்கிணங்க உணவாதிச்‌ செயல்களாலுண்‌்டம்‌ நோயினை 
அறியும்பொருட்டு, நோய்‌ அறிதற்கான நாடல்‌ வழி நாடி எனவும்‌, 











142 சித்த மருத்துவ நோய்தாடல்‌ 


ஆண்‌ மக்களுக்கு வலக்கரத்திலும்‌: பெண்மக்களுக்கு. 
இடக்கரத்திலும்‌ நாடி நடையைக்‌ கணித்தல்‌ கிரமம்‌ என்பதையும்‌; 
நாடி, நடைமின்‌ மாத்திரையளவை நோக்குமிடத்து ஒரு கோதுமை 
விரைப்‌ பிரமாணம்‌ நாடியின்‌ துடிப்பு எழுந்து அடங்கக்‌ கூடிய கால 
அளவு அல்லது வேகம்‌ உடையதாக இருக்குமென அறிக! 

வளி, அழல்‌, ஐயம்‌ மூன்றும்‌, தத்தம்‌, நிலையில்‌ மிகுதல்‌, மீறி 
நடத்தல்‌, கதித்தல்‌, தோடத்தில்‌ தோடம்‌ (வாதத்தில்‌ வாதம்‌, 
பித்தத்தில்‌ பித்தம்‌, ஐயத்தில்‌ ஐயம்‌) இவை போன்ற சொற்கள்‌ யாவும்‌ 
ஒன்றே என்பதன்‌ பொருள்‌ கூறுகிறார்‌. 

1. வாதநாடி நடையிருக்கவேண்டிய மாத்திரையளவிற்கு 
இரண்டு பங்கிருந்தால்‌ வாதமிகுதி, வாதம்‌ குதித்தல்‌, வாதம்மீறி 
நடத்தல்‌, வாதத்தில்‌ வாதம்‌ என்னும்‌ பதங்களால்‌ வழங்கப்படும்‌. 


2. பித்தநாடி நடை தன்மாத்திரையளவில்‌ இரண்டு 
பங்குயிருக்குமானால்‌ பித்தமிகுதி, பித்தம்‌ கதித்தல்‌, பித்தம்மீறி 
நடத்தல்‌, பித்தத்தில்‌ பித்தம்‌ என்னும்‌ சொற்களால்‌ வழங்கப்படும்‌. 


3. ஜஐயதாடி நடை தன்மாத்திரையளவில்‌ இரண்டுடங்கு இருக்கு 
மாகில்‌ ஐயயிகுதி, ஐயம்கதித்தல்‌, ஐயம்மீறி நடத்தல்‌, ஐயத்தில்‌ ஐயம்‌ 
என்னும்‌ சொற்களால்‌ வழங்கப்படும்‌. 

சூறிப்பு ; தோடங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ தன்னளவில்‌ மிகுதியான 
காலங்களில்‌ அவற்றிற்குரிய மாத்திரையினளவு இரட்டிப்பாக 
இருக்கும்‌ போதுமட்டிலும்‌ மேற்கூறிய பிரகாரம்‌ சொற்கள்‌ 
வழங்கப்படும்‌ என அறிக. 


தொந்த நாடி இன்னதெனல்‌ அல்லது தொந்தநாடிகளின்‌ 
மாத்திரை விகிதம்‌ இன்னதெனல்‌. 

| வராதபித்த தொந்தம்‌. (வனி அழல்‌ கலப்பு) : வாதநஈடி 
தன்னளவில்‌ இரண்டுமாத்திரையும்‌, பித்தநாடி தன்னளவாகிய 
அரை மாத்திரைக்கு மேலும்‌ அதற்கு இரட்டிப்பாகிய ஒரு 
மாத்திரைக்குள்ளடங்கியும்‌ நடைபெறும்‌ என்பதேயாம்‌. 

2. வாத ஐய தொந்தம்‌. (வளி ஐயக்‌ கலப்பு) : வாதநாடி, 
தன்னளவில்‌ இரண்டுமாத்திரையும்‌. ஐய நாடி தன்‌ அளவாகிய கால்‌ 


தோய்முதனாடல்‌ திரட்டு பாகம்‌ - 1 143 


மாத்திரைக்கு மேலும்‌, அதற்கு இரட்டிப்பாகிய அரை 
்‌. மாத்திரைக்குள்ளடங்கியும்‌ நடைபெறும்‌ என்பதாம்‌. 

3. பித்தவாத தொந்தம்‌. (அழல்‌ வளி கலப்பு) : பித்த நாடி 
தன்னளவில்‌ இரண்டுபங்கு அல்லது தன்‌ (இயற்கைமாத்திரையின்‌ 
இரட்டிப்பாகிய ஒருமாத்திரையையும்‌, வாதநாடி தன்னளவில்‌ 
ஒருமாத்திரைக்கு மேலும்‌, இரண்டுமாத்திரைக்குள்ளடங்கியும்‌ 
நடை பெறும்‌ என்பதாம்‌. 

4. பித்த ஐய தொந்தம்‌. (அமுலையக்கலப்பு) : பித்தநஈடி 
தன்னளவில்‌ இரண்டு பங்கு அல்லது தன்‌ இயற்கைமாத்திரையின்‌ 
இரட்டிப்பாகிய ஒருமாத்திரையும்‌ ஐயநாடி தன்னளவாகிய கால்‌ 
மாத்திரைக்கு மேலும்‌, அதன்‌ இரட்டிப்பாகிய 
அரைமாத்திரைக்குள்ளடங்கியும்‌ நடைபெறும்‌ என்பதாம்‌. 

5. ஐயவாத தொந்தம்‌. (ஐய வளிக்‌ கலப்பு) : ஐயநாடி தன்‌ 
அளவில்‌ இரண்டு பங்கு அல்லது அதன்‌ இரட்டிப்பான 
மாத்திரையாகிய அரை மாத்திரையும்‌: வாத நாடி தன்னளவில்‌ ஒரு 
மாத்திரைக்கு மேலும்‌ இரண்டு மாத்திரைக்குள்ளடங்கியும்‌ நடை 
பெறும்‌ என்பதாம்‌. 

6. ஐயபித்த தொந்தம்‌. (ஐயழல்‌ கலப்பு) : ஐயநாடி தன்‌ 
அளவில்‌ இரண்டு பங்கு அல்லது அதன்‌ இரட்டிப்பான 
மாத்திரையாகிய அரைமாத்திரையும்‌, பித்தம்‌ தன்னளவாகிய அரை 
மாத்திரைக்கு மேலும்‌, அதன்‌ இரட்டிப்பாகிய ஒரு 
மாத்திரைக்குள்ளடங்கியும்‌ நடக்குமென்பதேயாம்‌. 

குறிப்பு : சில நாடி நூல்களில்‌ கூறியிருக்கிற தொந்தநாடி 
நடையின்‌ மாத்திரைஅளவு பொருத்தமன்று. தொந்த நாடி 
நடைகளின்‌ மாத்திரையள வைப்பற்றி “வல்லாதி நாடி” நூலிலும்‌, 
மற்றும்‌ சில நூல்களிலும்‌, பலவிதமாகக்‌ கூறியுள்ளார்‌. ஆனால்‌ 
அவை பொருத்தமாகத்‌ தோன்றவில்லை. பதினெண்‌சித்தர்‌ நாடி 
நூல்‌ பக்கம்‌ 64-ல்‌ கூறியுள்ளதைக்‌ கீழே காணவும்‌... 


1. “தானென்ற வாதமாத்‌ திரைதா விரண்டு 

்‌ தப்பாது பித்தமது கானொன்‌ நேறில்‌, 

வேனென்ற வாதபித்தந்‌ தொந்திப்‌ பாகும்‌ 
மிகுவாத மிரண்டுஞ்சிலேத்‌ துமமொன்‌ நாகில்‌, 
























































































































































































































































































































































































































































































































































































































































